GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 2 . 40 Paise . 


பவம் 


முந 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


உமயே வெ 


வல்லும் 


No . 36A ] 


சென்னை , வியாழக்கிழமை , பிப்ரவரி 7 , 2013 
தை 25 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2013 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 7 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 3/2013 . 
தமிழ்நாடு மாநிலத்தில் பயிற்சியளிக்கப்பட்ட காவல் துறையினருக்கு 

ஒப்படைக்கப்பட்ட கீழ்மட்ட அளவிலான பணிகளைச் செய்வதற்கு தனிப்பட்ட 
சிறப்புக் காவல் இளைஞர் படை ஒன்றினை அமைப்பதற்கு 
வகைசெய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக்குடியரசின் அறுபத்து நான்காம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2013 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறப்புக் காவல் இளைஞர் படைச் குறுந்தலைப்பு 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . இந்தச் சட்டத்தில் தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , 

பொருள் 

வரையறைகள் . 
( a ) “ அரசு என்றால் , மாநில அரசு என்று பொருள்படும் ; 

( b ) " வகுத்துரைக்கப்பட்ட என்றால் , விதிகளால் வகுத்துரைக்கப்பட்டது என்று 
பொருள்படும் ; 

( c ) " இளைஞர் படை என்றால் , 3 - ஆம் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட 
சிறப்புக் காவல் இளைஞர் படை என்று பொருள்படும் ; 

3 . (1) மாநிலத்தில் தனிப்பட்ட காவல் இளைஞர் படை ஒன்று இருக்கும் , அது தமிழ்நாடு காவல் 
சிறப்புக் காவல் இளைஞர் படை என்று அழைக்கப்பெறும் . 

இளைஞர் 

படையை 
(2 ) இளைஞர் படையின் உறுப்பினர்களின் பணியின் வரையறைகள் மற்றும் அமைத்தல் . 
நிபந்தனைகள் வகுத்துரைக்கப் படலாகிறவாறான முறையில் இருத்தல் வேண்டும் . 


IV - 1 Ex . ( T ) ( 36A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இளைஞர் 

4 . பின்வருபவை இளைஞர் படையின் செயற்பணிகளாக மற்றும் கடமைகளாக இருக்கும் . 
படையின் 
செயற்பணிகள் 

( a ) காவல் துறையின் வாகனங்களை ஓட்டுதல் ; 
மற்றும் 
கடமைகள். 

(b ) தபால் விநியோகம் மற்றும் கணினிப் பதிவுகளை மேற்கொள்ளுதல் ; 
( c) காவல் குடியிருப்புகளை பராமரித்தல் மற்றும் 

( d) விபத்திற்குள்ளான நபர்களின் உயிரிழப்பை தடுப்பதில் காவல் படைக்கு உதவுதல் . 
கட்டுப்பாடு 

5 . ( 1) இளைஞர் படையின் பொதுக் கண்காணிப்பு , பணிப்புரை மற்றும் கட்டுப்பாடு 
மற்றும் 

அரசிடம் உற்றமைந்திருக்கும் மற்றும் அரசால் செயல்படுத்தப்படும் மற்றும் இந்தச் சட்டத்தின் 
பணிப்புரை . 

வகையங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு இளைஞர் படையினருக்கிடப்படும் கட்டளை 
மற்றும் மேற்பார்வை அரசால் அதிகாரமளிக்கப்படக்கூடிய அலுவலர் ஒருவரிடம் 
உற்றமைந்திருக்கும் . 

(2 ) அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலர் இச் சட்டத்தின்படி அவருடைய கடமைகளை 
நிறைவேற்றுகையில் அரசால் பணிக்கப்படலாகிறவாறான அத்தகைய பிற அலுவலர்கள் 

அவருக்கு உதவி செய்வார்கள் . 
இளைஞர் 

6 . (1 ) இளைஞர் படையின் உறுப்பினர்கள் வகுத்துரைக்கப்படலாகிறவாறான அத்தகைய 
படையின் 

முறையில் , 5 - ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்டுள்ள அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலரால் 
உறுப்பினர்களின் | 

தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் . 
தேர்வு . 

(2 ) வகுத்துரைக்கப்படலாகிறவாறான அத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தாலன்றி நபர் 
எவரும் , இளைஞர் படையின் உறுப்பினர் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுதலாகாது . 

(3) இளைஞர் படையின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் , வகுத்துரைக்கப்பட்ட மதிப்பூதியம் 
பெறுவர் . 


செயல் 
திறமுடைய 
பணிக்கான 
கடப்பாடு . 


பயிற்சி . 


இடைநீக்கம் 
முடிவுறுத்தல் 
முதலியவை . 


7 . (1) இளைஞர் படையின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் , தமிழ்நாடு மாநிலத்தில் எந்தப் 
பகுதியில் பணியாற்றுவதற்கும் கடப்பாடுடையவர்களாக இருத்தல் வேண்டும் . 

( 2 ) இளைஞர் படையின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் , விடுப்பில் அல்லது 
இடைநீக்கத்தில் இருந்தாலன்றி , இந்தச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக எப்பொழுதும் 
செயல்திறமுடைய பணியில் மற்றும் எந்த நேரத்திலும் பணியில் அமர்த்தப்படுவர் அல்லது இச் 
சட்டத்தின்படி இளைஞர் படையின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ற வகையில் 
பணியில் அமர்த்தப்படும்போது அல்லது பல இடங்களுக்கு அனுப்பப்படும்போது , எந்த 
முறையிலும் உகந்த நிலையிலிருத்தல் வேண்டும் . 

8 . (1) இளைஞர் படையின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் வகுத்துரைக்கப்படும் காலத்தில் 
அத்தகைய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் . 

( 2) பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர் படையின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் , 
தமிழ்நாடு சீருடைப் பணிகள் தேர்வு வாரியத்தால் காவலர் பணியிடங்களுக்கென இளைஞர் 
படையின் உறுப்பினர்களுக்காக நடத்தப்பெறும் சிறப்புத் தேர்வை எழுதலாம் . 

9 . (1) இளைஞர் படையின் உறுப்பினர் எவரும் உரிய காரணமின்றி அவருடைய கடமையைச் 
செய்யத் தவறுதல் அல்லது மறுத்தல் அல்லது ஒழுக்கத்தை மீறும் செயல் எதனையும் செய்தல் 
அல்லது நடத்தை தவறுதல் , தொடர்ந்து பணி செய்வதற்கு உடற்கூறின் அடிப்படையில் 
தகுதியில்லாதவராக இருத்தல் , நல் ஒழுக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவராக இருத்தல் 
அல்லது படையின் நலத்திற்கு அல்லது ஒழுக்கத்திற்கு அல்லது மாநிலத்தின் அல்லது அதனின் 
பகுதி எதனின் பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவித்தல் , போன்றவற்றிற்காக (5)- ஆம் உட்பிரிவில் 
குறித்துரைக்கப்பட்டுள்ள அதிகாரமளிக்கப்பட்டுள்ள அலுவலரால் இடைநீக்கம் செய்யப்படலாம் . 

(2 ) 5 - ஆம் பிரிவின்படி அதிகாரமளிக்கப்பட்டுள்ள அலுவலர் எழுத்து மூலமாக பொது 
நலன் கருதி இளைஞர் படையின் உறுப்பினர் எவரையும் பணியமர்த்தத்திலிருந்து நீக்கலாம் . 

( 3 ) இளைஞர் படையின் உறுப்பினரொருவர் 5 - ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ள அலுவலருக்கு முகவரியிட்டு அவர் கைப்பட எழுதும் 
விண்ணப்பத்தின் அடிப்படையில் இளைஞர் படையிலிருந்து விலகலாம் . 

10 . ( 1) 9 - ஆம் பிரிவின் , (2 ) - ஆம் உட்பிரிவின்படியான ஆணையொன்றினால் 
பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர் படையின் உறுப்பினர் எவரும் அத்தகைய ஆணையிடப்பட்ட 


மேல்முறையீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய அதிகார மேல் முறையீடு . 
அமைப்பிற்கு மேல் முறையீடு செய்யலாம் . 

(2) மேல்முறையீட்டு அதிகார அமைப்பின் முடிவே இறுதியானதாகும் மற்றும் நீதிமன்றம் 
எதிலும் கேள்வி எதுவும் எழுப்பப்படுதல் ஆகாது . 

11 . இந்தச் சட்டத்திற்கிணங்க , நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட இந்தச் 
எதற்காகவும் அல்லது செய்யக் கருதப்பட்ட அல்லது செய்ய வேண்டியதை விட்டுவிடுதல் 

சட்டத்தின்படி 
போன்ற காரணங்களுக்காக இளைஞர் படையின் உறுப்பினர் எவருக்கும் எதிராக உரிமை 

எடுக்கப்பட்ட 

நடவடிக்கைக்குப் 
வழக்கு , குற்ற வழக்கு எதுவும் அல்லது பிற சட்ட நடவடிக்கை எவையும் 

பாதுகாப்பு . 
தொடுக்கப்படுதலாகாது . 

12 . (1) அரசானது இந்தச் சட்டத்தின் நோக்கங்கள் அனைத்தையும் அல்லது அவற்றுள் 
எவற்றையும் நிறைவேற்றுவதற்காக விதிகளைச் செய்யலாம் . 

(2 ) குறிப்பாக முந்தைய அதிகாரத்தின் பொதுப்பாங்கிற்கு ஊறின்றி அத்தகைய விதிகளைச் 
விதிகள் பின்வரும் பொருட்பாடுகள் அனைத்திற்கும் அல்லது அவற்றில் எவற்றிற்கும் செய்வதற்கான 
ஏற்படுத்தப்படலாம் , அதாவது : 

அதிகாரம் . 
( a ) ( 3) - ஆம் பிரிவின்படி தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையின் 
உறுப்பினர்களின் பணி வரையறைகள் மற்றும் நிபந்தனைகள் , 

(b ) எந்த முறையில் இளைஞர் படையின் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுதல் 
வேண்டும் ; 

( c ) இளைஞர் படையின் உறுப்பினர் ஒருவராக தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகள் ; 
( d ) இளைஞர் படையின் உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பூதியம் ; 
( e) 10 - ஆம் பிரிவின்படி வகுத்துரைக்கப்படக்கூடிய அதிகார அமைப்பு ; 
(f) பயிற்சியின் இனங்கள் மற்றும் அத்தகைய பயிற்சியின் கால அளவு ; 
( 9 )தேவைப்படக்கூடிய அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற பொருட்பாடு எதுவும் ; 

( 3 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகள் அனைத்தும் , தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்படுதல் வேண்டும் மற்றும் அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு வருதல் 
வேண்டுமென்று வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு 
வெளியிடப்படும் நாளன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( 4 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்படும் விதி ஒவ்வொன்றும் , அது செய்யப்பட்ட பின்பு , 
கூடிய விரைவில் , சட்டமன்றப் பேரவையின் முன் வைக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அது 
அவ்வாறு வைக்கப்படும் கூட்டத்தொடரோ அதற்கு அடுத்துவரும் கூட்டத்தொடரோ 
முடிவடைவதற்கு முன்னர் அத்தகைய விதி எதிலும் மாறுதல் எதனையும் சட்டமன்றப் 
பேரவையானது செய்யுமாயின் அல்லது அந்த விதி செய்யப்படுதலாகாது என சட்டமன்ற 
பேரவை முடிவு செய்யுமாயின் அதன் பின்பு அந்த விதி அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட 
வடிவத்தில் மட்டுமே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது நேர்வுக்கேற்ப 
நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் . எனினும் அத்தகைய மாற்றம் அல்லது நீக்கம் 
எதுவும் அந்த விதியின்படி முன்னதாகச் செய்யப்பட்ட பெயர் எதனின் செல்லுந்தன்மைக்கு 
குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 


IV -1 Ex. (T ) ( 36A ) - 2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 


அண்மைக் காலத்தில் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பில் ஏற்பட்டுள்ள பல்நோக்கு 
மாற்றத்தை முன்னிட்டு பல கீழ்மட்ட அளவிலான பணிகளில் காவல் படை ஈடுபடுவது , பயிற்சி 
அளிக்கப்பட்ட காவல் படையொன்றின் கடமைகளுக்கு தொடர்பற்றதாக இருக்கின்றன . இந்த 
இடர்ப்பாட்டை நீக்கும் பொருட்டு அத்தகைய கீழ்மட்ட அளவிலான பணிகளில் ஈடுபடுவதற்கு , 
காவல் இளைஞர் படையொன்றினை உருவாக்குவதற்கும் , பயிற்சியளிக்கப்பட்ட காவலர்களை 
முழுமையாக முக்கியத்துவம் வாய்ந்த காவல் பணிகளான , சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் , 
குற்றத்தைக் கட்டுப்படுத்துதல் மற்றும் பெரிதும் உகந்த அளவில் புலனாய்விற்கு அவர்களை 
முழுமையாகப் பயன்படுத்துவதற்கும் , அதன் மூலம் அவர்கள் காவல் பணியின் குறிக்கோளை 
அடைவதற்கு திறமையுடன் செயல்பட்டு காவல் பணியை செய்து முடிக்கலாம் எனக் கருதி , 
அரசானது மாநிலத்தில்சிறப்பு காவல் இளைஞர் படை ஒன்றினை அமைப்பதற்கு சட்டமொன்றினை 
இயற்றுவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


ஜெ ஜெயலலிதா 
முதலமைச்சர் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நிதி பற்றிய குறிப்பு . 


2013 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையின் சட்டமுன்வடிவானது 
இயற்றப்படும்போது மற்றும் செயற்பாட்டிற்கு கொண்டு வரும்போது இந்தச் சட்டத்தினை 
அமுல்படுத்துவதில் மாநிலத்தின் தொகு நிதியத்திலிருந்து செலவு செய்ய நேரிடும் . எனினும் , 
இந்த நிலையில் , கருதியுள்ள இந்தச் சட்டத்தை இயற்றுவதன் விளைவாக ஏற்படக்கூடிய 
செலவினத்தை எந்தக் கோணத்திலும் துல்லியமாக மதிப்பிட இயலாது . 


ஜெ ஜெயலலிதா 
முதலமைச்சர் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய குறிப்பு . 
இச்சட்டமுன்வடிவின் 1 (2) , 3(2), 5 , 6 , 8(1), 10(1) மற்றும் 12 ஆகிய கூறுகள் அவற்றில் 
குறித்துரைக்கப்பட்டுள்ள நோக்கங்களுக்காக அறிவிக்கைகளை அல்லது ஆணைகளைப் 
பிறப்பிப்பதற்கு அல்லது நேர்விற்கேற்ப விதிகளைச் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் 
அளிக்கின்றன . 

2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையேயன்றி தனித்தன்மை 
வாய்ந்தவை அல்ல . 


ஜெ ஜெயலலிதா 
முதலமைச்சர் 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


